தள்ளாத தேவன்‌ 


சகோ.அகஸ்டின்‌ ஜெயக்குமார்‌ 


பின்பு அவர்‌ அவனைத்‌ (சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு 
ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின்‌ குமாரனாகிய தாவீதை என்‌ இருதயத்துக்கு 
ஏற்றவனாகக்‌ கண்டேன்‌. எனக்குச்‌ சித்தமானவைகளையெல்லாம்‌ அவன்‌ 
செய்வான்‌ என்று அவனைக்குறித்துச்‌ சாட்சியுங்‌ கொடுத்தார்‌. 
அப்போஸ்தலர்‌ 13:22 


தாவீது தன்‌ காலத்தில்‌ தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு 
ஊழியஞ்செய்தபின்பு நித்திரையடைந்து, தன்‌ பிதாக்களிடத்திலே 
சேர்க்கப்பட்டு, அழிவைக்‌ கண்டான்‌. அப்போஸ்தலர்‌ 13:36 


இஸ்ரவேலின்‌ முதல்‌ ராஜாவாக சாமுவேலினால்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட சவுலை 
தேவன்‌ ஏன்‌ தள்ளினார்‌ என்றும்‌, அவனது ஸ்தானத்திற்கென்று தாவீதை எதன்‌ 
அடிப்படையில்‌ தேவன்‌ தெரிந்துகொண்டார்‌ என்பதை குறித்தும்‌, தேவன்‌ நம்முடைய 
வாழ்க்கையில்‌ எப்படி கிரியை நடப்பிக்கிறார்‌ என்பதைக்‌ குறித்தும்‌ நாம்‌ 
அறிந்துகொள்வோமாகில்‌ அது நம்முடைய வாழ்க்கையில்‌ ஆசீர்வாதங்களைக்‌ 
கொண்டுவரும்‌. சவுல்‌ ஒருபோதும்‌ ராஜாவாக விரும்பவில்லை. தனது தகப்பனின்‌ 
காணாமல்‌ போன கழுதைகளைத்‌ தேடியே அவன்‌ சென்றுகொண்டிருந்தான்‌. தான்‌ தேவ 
ஜனமாகிய இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாகப்போகிறதை அவன்‌ அறியவுமில்லை. தன்‌ 
தகப்பனுடைய கழுதைகளைத்‌ தேடி அலைந்து திரிந்தும்‌ அவைகள்‌ கிடைக்காததினால்‌ 
தன்‌ தகப்பன்‌ தங்கள்‌ நிமித்தம்‌ கவலை கொள்ளாதபடி, திரும்பிப்போகலாம்‌ என்று தன்‌ 
வேலைக்காரனிடத்தில்‌ அவன்‌ சொன்னபோது, அவனது வேலைக்காரனே சவுலை 
சாமுவேல்‌ தீர்க்கதரிசியினண்டைக்கு நடத்தினான்‌. தனது வேலைக்காரனுடன்‌ சவுல்‌ 
சாமுவேலினிடத்தில்‌ வந்தபோது, சாமுவேல்‌ சவுலை நோக்கி, “நீ தேடிய கழுதைகள்‌ 
கிடைத்துவிட்டன” என்று சொன்னதோடூ மாத்திரமல்லாமல்‌, 'உன்னை இஸ்ரவேலின்‌ மேல்‌ 
ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணுகிறேன்‌' என்றும்‌ சவுல்‌ விரும்பாத, எதிர்பார்க்காத 
செய்தியை சாமுவேல்‌ அவனுக்கு அறிவித்தான்‌. தேவனது நடத்துதலின்படி சாமுவேல்‌ 
சவுலை இஸ்ரவேலின்‌ முதல்‌ ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணினான்‌. சவுல்‌ தேடிப்போகாத 
ஒரு பதவியை தேவனே அவனுக்குத்‌ தந்து அவன்‌ விரும்பாதபோதும்‌, 
எதிர்பார்க்காதபோதிலும்‌ அவனை தன்‌ ஜனத்தின்‌ ராஜாவாக்கினார்‌. முழு ஜனத்தையும்‌ 
கூட்டி அவனை ராஜாவாக சாமுவேல்‌ அறிமுகம்‌ செய்யும்‌ நேரத்திலும்கூட அவன்‌ பயந்து 
தளவாடங்களண்டையில்‌ ஒளித்துக்கொள்ளுகிறவனாகவே காணப்பட்டான்‌. 


அந்த ஸ்தானாதிபதிகள்‌ சவுலின்‌ ஊராகிய கிபியாவிலே வந்து, 
ஜனங்களின்‌ காதுகேட்க அந்தச்‌ செய்திகளைச்‌ சொன்னார்கள்‌. 
அப்பொழுது ஜனங்களெல்லாரும்‌ சத்தமிட்டு அழுதார்கள்‌. இதோ, சவுல்‌ 
மாடுகளின்‌ பின்னாலே வயலிருந்து வந்து, ஜனங்கள்‌ அழுத முகாந்தரம்‌ 
என்ன என்று கேட்டான்‌. யாபேசின்‌ மனுஷர்‌ சொல்லிய செய்திகளை 
அவனுக்குத்‌ தெரிவித்தார்கள்‌. சவுல்‌ இந்தச்‌ செய்திகளைக்‌ கேட்டவுடனே, 
தேவனுடைய ஆவி அவன்மேல்‌ இறங்கினதினால்‌ அவன்‌ மிகவும்‌ கோபம்‌ 
மூண்டவனாகி, 1சாமுவேல்‌ 13:4-6 


Utha Satham 1 10/15/2010 


ராஜாவாக சவுல்‌ அபிஷேகம்‌ பண்ணப்பட்டிருந்தும்‌, இஸ்ரவேலின்‌ மக்களுக்கு சாமுவேல்‌ 
தீர்க்கதரிசியினால்‌ அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தும்‌ அவன்‌ வயல்வெளியில்‌ மாடுகளின்‌ 
பினனால்‌ நடக்கிறவனாகவே காணப்பட்டான்‌. சவுல்‌ ராஜ பதவியின்‌ மேல்‌ 
விருப்பப்படவுமில்லை அதை வாஞ்சிக்கவுமில்லை அதின்‌ மேன்மையை 
உணர்ந்துகொள்ளவுமில்லை. அரசனாக அபிஷேகம்‌ பண்ணப்பட்டபின்னும்‌ தனது பழைய 
வேலையையே சவுல்‌ செய்துகொண்டிருந்தான்‌. யுத்தத்தில்‌ அம்மோனியரை மடங்கடித்து 
வெற்றிவாகை சூடியபின்னரே, தன்‌ ஜனத்திற்கு வரும்‌ ஆபத்தை தடூப்பதற்கே தேவன்‌ 
தன்னை அபிஷேகம்‌ செய்திருக்கிறார்‌ என்பதை அவன்‌ உணர்ந்துகொண்டான்‌. 
இப்படிப்பட்ட சவுலை தேவனே உயர்த்தினாலும்‌, மீண்டும்‌ அந்த ஸ்தானத்திலிருந்து 
அவனைத்‌ தேவன்‌ தள்ளிவிட்டக்‌ காரணம்‌ என்ன? 


கனத்தை விரும்பி 
கட்டளையை விட்டுவிட்ட சவுல்‌ 


பின்பு சாமுவேல்‌ சவுலை நோக்கி: இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள்‌ 
மேல்‌ உம்மை ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணுகிறதற்குக்‌ கர்த்தர்‌ என்னை 
அனுப்பினாரே. இப்போதும்‌ கர்த்தருடைய வார்த்தைகளின்‌ சத்தத்தைக்‌ 
கேளும்‌. சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறது என்னவென்றால்‌: இஸ்ரவேலர்‌ 
எகிப்திலிருந்து வந்தபோது, அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த 
செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன்‌. இப்பொழுதும்‌ நீ போய்‌, 
அமலேக்கை மடங்கடித்து, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்‌ 
சங்கரித்து, அவன்மேல்‌ இரக்கம்‌ வைக்காமல்‌, புருஷரையும்‌, 
ஸ்திரீகளையும்‌, பிள்ளைகளையும்‌, குழந்தைகளையும்‌, மாடுகளையும்‌, 
ஆடுகளையும்‌, ஒட்டகங்களையும்‌, கழுதைகளையும்‌ கொன்றுபோடக்கடவாய்‌ 
என்கிறார்‌ என்று சொன்னான்‌. 1 சாமுவேல்‌ 15:1-3 


தேவன்‌ சவுலை ராஜாவாக்கினதின்‌ முகாந்தரத்தை இவ்வசனங்களில்‌ நாம்‌ 
காணமுடியும்‌. தேவனின்‌ வார்த்தையை சவுல்‌ கேட்டது உண்மைதான்‌ என்றபோதிலும்‌, 
அவ்வார்த்தைகளுக்கு முற்றிலும்‌ கீழ்ப்படிவதற்கு மனமற்றவனாகவே காணப்பட்டான்‌. 
யுத்தத்திற்குச்‌ சென்றான்‌, வெற்றியும்‌ கண்டான்‌ ஆனாலும்‌, தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
தேவனின்‌ கட்டளையை மீறி பெலவீனமானவைகளை அழித்துவிட்டு பெலமானவைகளைத்‌ 
தனக்கென்று வைத்துக்கொண்டான்‌. சவுலின்‌ இச்செயல்‌ தேவனை வருத்தமுறச்‌ செய்தது. 
“நீர்‌ உம்முடைய பார்வைக்குச்‌ சிறியவராயிருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களுக்குத்‌ தலைவரானீர்‌. கர்த்தர்‌ உம்மை இஸ்ரவேலின்மேல்‌ ராஜாவாக 
அபிஷேகம்‌ பண்ணுவித்தாரே. இப்படியிருக்க, நீர்‌ கர்த்தருடைய சொல்லைக்‌ கேளாமல்‌, 
கொள்ளையின்மேல்‌ பறந்து, கர்த்தருடைய பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தது 
என்ன” (1சாமுவேல்‌ 15:17,19) என்று சாமுவேல்‌ சவுலினிடத்தில்‌ கேட்டபோது, சவுல்‌ 
சாமுவேலை நோக்கி, “ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குக்‌ கில்காலிலே 
பலியிடுகிறதற்காக, கொள்ளையிலே சாபத்தீடாகும்‌ ஆடுமாடுகளிலே 
பிரதானமானவைகளைப்‌ பிடித்துக்‌ கொண்டு வந்தார்கள்‌” என்றே அவன்‌ பதிலுரைத்தான்‌. 
தனது தவறை அவன்‌ உணர்ந்துகொள்ளவில்லை. எனவே சாமுவேல்‌ சவுலை நோக்கி, 
“கர்த்தருடைய சத்தத்துக்குக்‌ கீழ்ப்படிகிறதைப்‌ பார்க்கிலும்‌, சர்வாங்க தகனங்களும்‌ 
பலிகளும்‌ கர்த்தருக்குப்‌ பிரியமாயிருக்குமோ? பலியைப்‌ பார்க்கிலும்‌ கீழ்ப்படிதலும்‌, 
ஆட்டுக்கடாக்களின்‌ நிணத்தைப்பார்க்கிலும்‌ செவி கொடுத்தலும்‌ உத்தமம்‌. 
இரண்டகம்பண்ணுதல்‌ பில்லிசூனியப்பாவத்துக்கும்‌, முரட்டாட்டம்பண்ணுதல்‌ ட்‌ 
டோ 5 சரியாய்‌ இருக்கிறது. கர்த்த வார்‌ 


Utha Satham 2 10/15/2010 


தள்ளினார்‌” என்றான்‌ (1சாமுவேல்‌ 15:22,23). இஸ்ரவேலின்‌ மேல்‌ ராஜாவாக தேவனால்‌ 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட சவுல்‌ தேவனால்‌ தள்ளப்பட்டதந்கு, அவன்‌ தேவனது 
கட்டளைகளுக்கு பூரணமாய்‌ கீழ்ப்படிய மறுத்ததே காரணம்‌. 


எனினும்‌, உரியாவின்‌ மனைவியை வலுக்கட்டாயமாகத்‌ 
தன்னுடையதாக்கிக்கொண்டதோடூ மாத்திரமல்லாமல்‌, தன்னுடைய பாவத்தை மறைக்க 
உரியாவை படைக்களத்திற்கு அனுப்பி, அவனது கையிலேயே கடிதம்‌ எழுதிக்கொடுத்து 
அவனைக்‌ கொலை செய்து பத்சேபாளைத்‌ தனது மனைவியாக்கிக்கொண்ட தாவீது 
சவுலைக்‌ காட்டிலும்‌ சிறந்தவனோ? என்ற எண்ணம்‌ நமக்குள்ளே உண்டாகலாம்‌. தேவன்‌ 
சவுலைத்‌ தள்ளி தாவீதையோ என்‌ இதயத்திற்கு ஏற்றவனாகக்‌ கண்டேன்‌ என்று 
சொல்லுவதின்‌ காரணம்‌ என்ன? என்பதைக்‌ குறித்து மூன்று காயங்களை நாம்‌ 
வேதத்தின்‌ அடிப்படையில்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. சவுல்‌ தவறு செய்தபோது தேவன்‌ 
சாமுவேல்‌ தீர்க்கதரிசியை அனுப்பினார்‌. தாவீது பாவம்‌ செய்து இரண்டு 
வருடமாகிவிட்டபோது, தன்‌ பாவத்தை அவன்‌ மறைத்து வாழ்ந்துகொண்டிருந்தபோது, 
தேவன்‌ அவனிடத்திற்கு நாத்தான்‌ தீர்க்கதரிசியை அனுப்பினார்‌. யாரும்‌ தாவீதினுடைய 
பாவத்தைக்‌ கண்டுபிடிக்காத நேரத்தில்‌ தேவன்‌ தாவீதுடன்‌ இடைபடத்‌ தொடங்கினார்‌. 
என்றாலும்‌ தேவன்‌ தாவீதை தள்ளிவிடாததின்‌ காரணம்‌, அவன்‌ தன்‌ பாவத்தை 
அறிக்கையிட்டதும்‌, தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்ததும்‌, தேவ சித்தத்தை நிறைவேற்ற 
விரும்பியதுமே. 


பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவோரை 
தேவன்‌ தள்ளிவிடுகிறதில்லை 


உமது கோபத்தினால்‌ என்‌ மாம்சத்தில்‌ ஆரோக்கியமில்லை, என்‌ 
பாவத்தினால்‌ என்‌ எலும்புகளில்‌ சவுக்கியமில்லை. என்‌ அக்கிரமங்கள்‌ என்‌ 
தலைக்கு மேலாகப்‌ பெருகிற்று, அவைகள்‌ பாரச்சுமையைப்போல என்னால்‌ 
தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என்‌ மதிகேட்டினிமித்தம்‌ என்‌ புண்கள்‌ அழுகி 
நாற்றமெடுத்தது. நான்‌ வேதனைப்பட்டு ஒடுங்கினேன்‌, நாள்முழுதும்‌ 
துக்கப்பட்டுத்‌ திரிகிறேன்‌. என்‌ குடல்கள்‌ எரிபந்தமாய்‌ எரிகிறது, என்‌ 
மாம்சத்தில்‌ ஆரோக்கியம்‌இல்லை. சங்கீதம்‌ 38: 3-7 


பாவம்‌ செய்த மனிதன்‌ தன்‌ பாவத்தை ஊருக்கும்‌, மனைவிக்கும்‌, குடும்பத்தினருக்கும்‌ 
மறைத்துவிடலாம்‌; ஆனால்‌, பாவம்‌ மனிதனை அரித்து அவனை பெலனற்றவனாக 
மாற்றிவிடும்‌ என்பதே வேதத்தின்‌ சத்தியம்‌. இரவும்‌ பகலும்‌ பாவம்‌ மனிதனை 
பின்தொடரும்‌. தாவீது சிங்காசனத்தில்‌ அரசனாக, ஆடம்பரத்துடன்‌ 
வாழ்ந்துகொண்டிருந்தாலும்‌, அவன்‌ செய்த பாவம்‌ அவனை 
வேதனைப்படூத்திக்கொண்டேயிருந்தது. பாவத்தினால்‌ தான்‌ அடைந்த வேதனையை அவன்‌ 
தனது சங்கீதத்தில்‌ எழுதிவைத்திருக்கின்றான்‌. எல்லாருக்கும்‌ முன்பாக நாத்தான்‌ 
தீர்க்கதரிசி தாவீதை நோக்கி, 'நீ பாவம்‌ செய்தாய்‌' என்று சொன்னபோது, தாவீதையும்‌ 
தேவன்‌ நியாயத்தில்‌ கொண்டுவந்து நிறுத்தினார்‌. சவுல்‌ பாவம்‌ செய்தபோதும்‌ தேவன்‌ 
சாமுவேலைக்‌ கொண்டு அவனது பாவத்தை அவனுக்கு உணர்த்தினார்‌. பாவத்தை 
உணர்ந்தபின்பு அவர்கள்‌ எப்படி செயல்பட்டார்கள்‌ என்பதைப்‌ பொறுத்தே தேவன்‌ 
அவர்களை ஏற்றுக்கொள்ளுவதும்‌ தள்ளிவிடூவதும்‌ அடங்கியிருக்கிறது. 


அப்பொழுது சாமுவேல்‌ அவனை நோக்கி: கர்த்தர்‌ இன்று 
உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின்‌ ராஜ்யத்தைக்‌ கிழித்துப்போட்டு, உம்மைப்‌ 


Utha Satham க] 10/15/2010 


பார்க்கிலும்‌ உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதைக்‌ 
கொடுத்தார்‌. அதற்கு அவன்‌: நான்‌ பாவஞ்செய்தேன்‌. இப்போது என்‌ 
ஜனத்தின்‌ மூப்பருக்கு முன்பாகவும்‌, இஸ்ரவேலுக்கு முன்பாகவும்‌ நீர்‌ 
என்னைக்‌ கனம்பண்ணி, நான்‌ உம்முடைய தேவனாகிய கர்த்தரைப்‌ 
பணிந்து கொள்ளும்படிக்கு, என்னோடேகூடத்‌ திரும்பி வாரும்‌ என்றான்‌ 
(1சாமுவேல்‌ 15:28,30) 


சவுல்‌ தான்‌ பாவம்‌ செய்ததை உணர்ந்தபோதும்‌, அதை ஜனங்களுக்கு முன்பாக 
சாமுவேல்‌ அறிவிப்பதை அவன்‌ விரும்பவில்லை. பாவத்தை அறிக்கை செய்வதை அவன்‌ 
விரும்பாமல்‌, ஜனங்கள்‌ தன்மீது வைத்துள்ள கனத்தின்‌ மேலேயே அவன்‌ 
கண்ணோக்கமாயிருந்தான்‌. எனவே தேவன்‌ சவுலை ராஜ சிங்காசனத்தினின்று 
தள்ளிவிட்டார்‌. ஆனால்‌, தாவீதோ தன்‌ பாவத்தை உணர்ந்தபோது, “தேவனே, உமது 
கிருபையின்படி எனக்கு இரங்கும்‌, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்‌ மீறுதல்கள்‌ நீங்க 
என்னைச்‌ சுத்திகரியும்‌' (சங்கீதம்‌ 51:1) என்று தேவனது கிருபைக்காக ஏங்கியதுடன்‌, 
அதைப்‌ பாடலாகவும்‌ பாடி எல்லாருக்கும்‌ முன்பாக அறிக்கையும்‌ செய்தான்‌. எனவே, 
தேவன்‌ தாவீதை நேசித்தார்‌. எல்லாரும்‌ பாவம்‌ செய்து தேவ 
மகிமையற்றவர்களாகிவிட்டபோதிலும்‌, கிருபைக்குக்‌ கீழ்ப்படிகிறவர்களை தேவன்‌ 
தன்னோடு சேர்த்துக்கொள்ளுகிறவாகவே இருக்கிறார்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ பாவத்தை 
உணர்த்தும்போது தேவனுடைய கிருபைக்குள்‌ ஓடிவரும்‌ மனிதர்களை தேவன்‌ ஒருபோதும்‌ 
தள்ளுவதில்லை. சவுலைப்போல்‌ மக்களின்‌ கனத்தையும்‌, மக்கள்‌ மத்தியில்‌ 
பெருமையையுமே விரும்பிக்கொண்டிருக்கும்‌ மனிதர்கள்‌ தேவனால்‌ தள்ளிவிடப்படூவது 
நிச்சயம்‌. எத்தனை பெரிய பாவியாயிருந்தாலும்‌ அவரது கிருபைக்குள்‌ நாம்‌ அடைக்கலம்‌ 
புகும்போது தேவனின்‌ இரக்கத்தை நாம்‌ பெற்றுக்கொள்ளமுடியும்‌. 


தேவ பிரசன்னத்தை விரும்புவோரை 
தேவன்‌ தள்ளிவிடுகிறதில்லை 


உமது சமுகத்தை விட்டு என்னைத்‌ தள்ளாமலும்‌, உமது பரிசுத்த 
ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும்‌ இரும்‌. சங்கீதம்‌ 
51:11 


தாவீது ராஜ பதவியை அல்ல தேவ பிரசன்னத்தையே தன்‌ வாழ்வில்‌ அதிகம்‌ 
விரும்புகிறவனாகக்‌ காணப்பட்டான்‌. பரிசுத்த ஆவி இல்லாமல்‌ சவுல்‌ எவ்வளவு வேதனை 
அடைந்தான்‌ என்பதை தாவீது நன்கு அறிந்திருந்தான்‌. தேவன்‌ ஒரு மனிதனை விட்டூ 
விலகிவிட்டால்‌ அந்த மனிதனுக்குள்‌ பொல்லாத ஆவி புகுந்து அவனை அலக்கழிக்கும்‌ 
என்பதையும்‌ தாவீது அறிந்திருந்தான்‌. எனவே, தன்‌ பதவியைக்‌ குறித்து அவன்‌ கவலை 
கொள்ளாமல்‌, தேவன்‌ அவருடைய சமூகத்திலிருந்து தன்னைத்‌ தள்ளிவிடக்கூடாதே 
என்பதந்காகவே வேண்டுதல்‌ செய்கின்றான்‌. தாவீதின்‌ கண்களுக்கு பதவி பெரிதாகக்‌ 
காணப்படவில்லை. “கறவலாடூகளின்‌ பின்னே திரிந்த என்னை தெரிந்துகொண்டீர்‌' என்றும்‌ 
‘தகப்பனும்‌ தாயும்‌ கைவிட்டாலும்‌ கர்த்தர்‌ என்னைச்‌ சேர்த்துக்கொள்ளுவார்‌' என்றும்‌ 
'உம்முடைய காருண்யமே என்னை பெரியவனாக்கம்‌' என்றும்‌ அவன்‌ தனது சங்கீதத்தில்‌ 
எழுதிவைத்திருக்கின்றான்‌. பதவி அல்ல தேவனது அபிஷேகமும்‌, பிரசன்னமுமே தன்னை 
பெரியவனாக்கும்‌ என்பதை தாவீது தனது வாழ்வில்‌ நன்கு அறிந்திருந்தான்‌. இப்படிப்பட்ட 
குணமுடைய தாவீதை தேவன்‌ தள்ளிவிடாமல்‌ அவனை மறுமடியும்‌ தன்‌ ஜனத்தில்‌ மேல்‌ 
ராஜாவாக உயர்த்திவைத்தார்‌. 


Utha Satham 4 10/15/2010 


சாலமோனிடம்‌ தேவன்‌, உனக்கு என்ன வேண்டும்‌' என்று கேட்டபோது, அவன்‌ 
ஞானமுள்ள இருதயத்தைக்‌ கேட்டான்‌. எலியா எலிசாவைப்‌ பார்த்து, உனக்கு என்ன 
வேண்டும்‌' என்று கேட்டபோது அவன்‌ இரட்டத்தனையான வரம்‌ வேண்டும்‌ என்று 
கேட்டான்‌. தேவன்‌ நம்மிடம்‌ இதே கேள்வியைக்‌ கேட்டால்‌ நாம்‌ என்ன 
கேட்கப்போகின்றோம்‌. தேவ பிரசன்னம்‌ ஒன்றே நம்மை இவ்வுலகத்தில்‌ உயர்த்தமுடியும்‌; 
அதையே நாம்‌ அனுதினமும்‌ நமது வாழ்வில்‌ வாஞ்சிக்கிறவர்களாக காணப்படூவோம்‌. 


தேவ சித்தம்‌ செய்வோரை 
தேவன்‌ தள்ளிவிடுகிறதில்லை 


தாவீது தன்‌ காலத்தில்‌ தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு 
ஊழியஞ்செய்தபின்பு நித்திரையடைந்து, தன்‌ பிதாக்களிடத்திலே 
சேர்க்கப்பட்டு, அழிவைக்‌ கண்டான்‌. அப்போஸ்தலர்‌ 13:36 


தாவீதை தேவன்‌ தள்ளிவிடாததின்‌ நோக்கம்‌, அவன்‌ தேவ சித்தத்தை தன்‌ 
வாழ்க்கையில்‌ நிறைவேற்றுகிறவனாகவும்‌, அதற்காக வாஞ்சிப்பவனாகவும்‌ காணப்பட்டான்‌. 
கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தையும்‌, பாவ மன்னிபையும்‌ இந்த சந்ததிக்கு 
அறிவிக்கவேண்டியது நம்முடைய பொறுப்பு. இன்று வாழும்‌ சந்ததிகளை பாவத்திலிருந்து 


மீட்டு, அவர்களை பரலோகத்தின்‌ வாரிசுகளாக மாற்ற தேவன்‌ நம்மையே 
நம்பியிருக்கின்றார்‌. தேவன்‌ நம்மை இவ்வுலகில்‌ தெரிந்துககொள்ளப்பட்டவர்களாயும்‌, 
அவரை அறிந்திருக்கிறவர்களாயும்‌, அவரால்‌ அபிஷேகிக்கப்பட்டவர்களாயும்‌ 


வைத்திருக்கிறதின்‌ ஒரே நோக்கம்‌, நம்மைச்‌ சுற்றிலும்‌ இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவின்‌ 
சுவிசேஷத்தை அறிவிக்கவே; அது நம்மேல்‌ விழுந்த கடமை. 


பரந்த இந்திய தேசத்தில்‌ கிறிஸ்துவை அறியாதோர்‌ இன்றும்‌ கோடி கோடியாக 
வாழ்ந்துகொண்டிருக்கின்றபோது, நாம்‌ அவரை அறிவியாமலிருப்பது நியாயமோ? ஏனெனில்‌, 
நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ “இந்த சந்ததி எழுந்து நின்று குற்றம்‌ சாட்டும்‌ என்பதை நாம்‌ 
மறந்துவிடக்கூடாது. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ இந்த சந்ததியில்‌ வாழும்‌ மக்களுக்குப்‌ 
பொறுப்பாளிகள்‌ என்பதையும்‌ நாம்‌ மறக்கலாகாது. தேவனே, என்‌ சிறுவயதுமுதல்‌ 
எனக்குப்‌ போதித்துவந்தீர்‌, இதுவளக்கும்‌ உம்முடைய அதிசயங்களை 
அறிவித்துவந்தேன்‌. இப்பொழுதும்‌ தேவனே, இந்தச்‌ சந்ததிக்கு உமது வல்லமையையும்‌, 
வரப்போகிற யாவருக்கும்‌ உமது பராக்கிரமத்தையும்‌ நான்‌  அறிவிக்குமளவும்‌, 
முதிரவயதும்‌ நமைமயிருமுள்ளவனாகும்‌ வரைக்கும்‌ என்னைக்‌ கைவிடீராக (சங்கீதம்‌ 
71:17,18) என்ற சங்கீதங்காரனாகிய தாவீதின்‌ ஆத்தும வாஞ்சையும்‌ பாரமும்‌ நம்‌ 
ஒவ்வொருவரையும்‌ பற்றிப்பிடிக்கட்டும்‌. இத்தேசத்தில்‌ வாழும்‌ இந்த சந்ததியாரை 
சந்ததிக்கு கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கவும்‌, அதற்காக உழைக்கவும்‌ ஆத்தும 
பாரம்‌ நம்‌ ஒவ்வொருவரிடத்திலும்‌ பெருகட்டும்‌. 


Utha Satham > 10/15/2010 


